Kerala Gazette No . 29 dated 18th July, 2017 . 
PART I 


Section iii 


सत्यमेव जयते 


S . 


GOVERN 


Tங்க 


V 


RNMENT OF 


KERALA 


TOROLLU 


கேரள அரசு 


சட்ட (சட்டமியற்றல் - பி ) துறை 


அறிக்கை 


2014 பிப்ரவரி 13 
எண் 25698/ச . இ . பி . 1/2012 / சட்ட ம் . திருவனந்தபுரம் , 

1189 கும்ப ம் 1/ 

1935 மாகம் 24 . 
கேரள மாநில சட்டப்பேரவையின் பின்வரும் சட்டம் பொதுமக்களின் 
அறிவிற்காக இதனால் பிரசுரம் செய்யப்படுகிறது . சட்டப்பேரவையால் 
நிறைவேற்றப்பட்ட மசோதாவிற்கு 2014 பிப்ரவரி 13- ம் தேதி ஆளுநரின் 
அனுமதி கிடைக்கப்பெற்றது . 


ஆளுநரின் ஆணைப்படி , 


சி . ரமணி , 
சட்டத்துறை சிறப்புச்செயலர் . 


2014 - ன் சட்ட 


ம் எண் 5 


2014- ன் கேரள மாநில சிறுபான்மையோர் குழு சட்டம் சிறுபான்மையினரின் 
உயர்கல்வி , நலம் , பாதுகாப்பு மற்றும் அதிகாரத்திற்காக ஒரு மாநில 
குழுவை உருவாக்குவதற்கும் அதனுடன் சம்மந்தப்பட்டதோ 
அல்லது தொடர்புடையதோஆன காரியங்களுக்காகவும் 

ஏற்பாடு செய்வதற்குரிய ஒரு அவசரச்சட்டம் 
முன்னுரை. - - கேரள மாநிலத்தில் உள்ள சிறுபான்மையினரின் உயர்கல்வி 
நலன் பாதுகாப்பு மற்றும் அதிகாரத்திற்காக ஒரு குழுவை உருவாக்குவதற்கும் 
அதனுடன் சம்மந்தப்பட்டதோ அல்லது தொடர்புடையதோ ஆன 
காரியங்களுக்காகவும் ஏற்பாடு செய்வது உகந்ததாக இருப்பதால் ; 


G . 15 / 2016/S -24. 


17 ) 


இந்தியக்குடியரசின் அறுபத்தி ஐந்தாம் வருடத்தில் பின்வருமாறு 
சட்டம் இயற்றப்படுகிறது . 


அத்தியாயம் 1 


தொடக்கம் 


1 . சுருக்கப்பெயரும் தொடக்கமும். - ( 1 ) இந்த சட்டம் 2014 - ன் கேரள 
மாநில சிறுபான்மையோர்குழு சட்டம் என அழைக்கப்படலாம் . 


(2 ) இது 2013 மே மாதம் 15 - ம் தேதி அமலுக்கு வந்ததாக கருதப்பட 
வேண்டும் . 


2. விளக்கங்கள் . இந்த சட்டத்தில் சந்தர்ப்பம் பிற வகையில் தேவைப்படாத 
பட்சத்தில், 


( எ ) “ குழு " எனில் பிரிவு 3 - ன் கீழ் உருவாக்கப்பட்ட கேரள மாநில 
சிறுபான்மையோர் குழு எனப்பொருள்படும் ; 


( பி ) " அரசு " எனில் கேரள அரசு என பொருள்படும் . 


( சி ) “உறுப்பினர் எனில் குழுவில் ஒரு உறுப்பினர் என பொருள் 
படுவதும் அதில் தலைவர் உட்படுவதுமாகும் . 


( டி ) "சிறுபான்மையோர் எனில் மத்திய அரசால் இயற்றப்பட்ட 1992 - ன் 
சிறுபான்மையினோர் தேசிய குழுசட்டத்தின் (1992- ன் 19-வது மத்தியச்சட்டம் ) 
கீழ் அறிக்கை செய்யப்படும் சமுதாயம் என பொருள்படும் . 


( இ ) " நிர்ணயிக்கப்பட்ட " எனில் இந்த அவசரச்சட்டத்தின் கீழ் 
உருவாக்கப்பட்ட சட்டங்களால் நிர்ணயிக்கப்பட்டது என பொருள்படும் . 


அத்தியாயம் || 


கேரள மாநில சிறுபான்மையோர் குழுவின் உருவாக்கம் . - (1) அரசு , 
இந்த சட்டத்தின் தொடக்க தேதிக்குப் பிறகு முடிந்த அளவு விரைவில் , 
அரசிதழ் அறிக்கை வழியாக , கேரள மாநில சிறுபான்மையோர் குழு என்று 
அறியப்படுகின்ற ஒரு அமைப்பை , இந்த சட்டத்தின் கீழ் அதற்கு 
அளிக்கப்பட்டுள்ள அதிகாரங்களை வினியோகம் செய்வதற்கும் பொறுப்புகளை 
செயல்படுத்துவதற்காகவும் உருவாக்க வேண்டியதாகும் . 


18 | 


2 . குழுவில் பின்வரும் உறுப்பினர்கள் இருக்கவேண்டும் , அதாவது , -- 


( எ ) அரசு பெயர் பரிந்துரை செய்கின்ற , மாநிலத்தின் ஒரு சிறுபான்மை 
சமுதாயத்தை சார்ந்ததும் , சிறுபான்மை பிரிவுடன் தொடர்புடைய காரியங்களில் 
சிறப்பு அறிவும் , சட்ட அறிவுடைய ஒரு தலைவர் ; 

( பி ) அரசு பெயர் பரிந்துரை செய்கின்ற மாநிலத்திலுள்ள வேறொரு 
சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்த சிறுபான்மையோருடன் தொடர்புடைய 
காரியங்களில் சிறப்பு அறிவும் உள்ள ஒரு நபர் ; 

(சி ) அரசு பெயர் பரிந்துரை செய்கின்ற , மாநிலத்திலுள்ள சிறுபான்மை 
யோர் சமுதாயத்தைச் சார்ந்தவரும் , சிறுபான்மையோர் சமுதாயத்துடன் 
தொடர்புடைய காரியங்களில் சிறப்பு அறிவும் , அத்தகைய காரியங்களில் 
செயல்திறனை நிரூபித்துள்ள ஒரு பெண் ; 


( 3 ) அரசின் கூடுதல் செயலர் பதவிக்கு குறையாத ஒரு அதிகாரி , அவர் 
குழுவின் உறுப்பினர் செயலரும் , முதன்மை செயல் அலுவலராகவும் இருக்க 
வேண்டியதும் , குழு அதன் உத்தரவு மூலம் அதிகாரப்படுத்தப்படுகின்ற 
அதிகாரங்களை செயல்படுத்தவும் பொறுப்புகளை நிர்வாகம் செய்யவும் 
வேண்டியதாகும் . 

4 . தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் அலுவலக காலவரம்பும் சேவை 
ஏற்பாடுகளும் . --(1) ஒவ்வொரு உறுப்பினரும் , அவர் அலுவலில் நுழைகின்ற 
தேதி முதல் மூன்று வருடகாலம் வரையில் அந்த பதவியில் தொடரலாம் . 

( 2 ) குழுவின் தலைவரோ அல்லது உறுப்பினரோ எந்த நேரத்திலும் 
அரசிற்கு சுய கையெழுத்தில் எழுத்துவடிவில் அறிவிப்பு நல்கிக்கொண்டு 
அவரின் அலுவலகப் பதவியை ராஜினாமா செய்யலாம் . 

(3 ) அரசு , தலைவர் மற்றும் உறுப்பினரின் அலுவல் பதவியில் இருந்து 
ஒரு நபரை, அவர் , 


( எ ) ஒரு திவாலானவராக அறிக்கை செய்யப்பட்டாலோ, அல்லது 

( பி ) அரசின் கருத்தில் ஒழுக்கக்கேடு உட்படுகின்ற குற்றத்திற்கு , குற்றம் 
உறுதி செய்யப்பட்டு சிறைத்தண்டணைக்கு விதிக்கப்படவோ ; அல்லது 

(C ) மனநோயாளியாக மாறவும் அதிகாரத்திற்குட்பட்ட ஒரு நீதிமன்றம் 
அதை தீர்மானிக்கவும் செய்யவோ; அல்லது 

( டி ) வேலை செய்வதற்கு மறுக்கவோ அல்லது வேலை செய்வதற்கு 
முடியாமல் போகவோ; அல்லது 

( இ ) குழுவிடமிருந்து முன்கூட்டிய அனுமதி வாங்காமல் குழுவின் 
தொடர்ந்துள்ள மூன்று கூட்டங்களில் பங்குபெறாமல் இருக்கவோ ; அல்லது 


19 


( எஃப் ) அரசின் கருத்தில் , அவர் அந்த பதவியில் தொடர்வது 
சிறுபான்மையோரின் விருப்பத்திற்கோ அல்லது பொதுமக்களின் விருப்பத்திற்கோ 
தீங்குவிளைவிக்கும்படி , தலைவர் அல்லது உறுப்பினரின் அலுவல் பதவியை 
தவறாகப் பயன்படுத்தவோ; செய்தால் பதவி நீக்கம் செய்யப்படவேண்டும் . 

எனில் , இந்த துணைப் பிரிவின் கீழ் எந்த ஒரு நபரையும் அந்த 
காரியத்தில் அவருக்கு கூறவேண்டியதை கூறுவதற்கு ஒரு வாய்ப்பு அளிக்காமல் 
நீக்கம் செய்யக்கூடாததாகும் . 

(4 ) துணைப்பிரிவு (2 )- ன் கீழோ அல்லது பிற விதத்திலோ ஏற்பட்ட 
காலியிடங்கள் புதிய பெயர் பரிந்துரையின்வழி நிரப்ப வேண்டியதும் எந்த 
காலியிடத்திற்கு நியமனம் செய்யப்படுகிறதோ , அந்த அலுவலக காலவரம்பில் 
மீதமுள்ள காலம் அலுவலகப் பதவியில் தொடர வேண்டியதாகும் . 

( 5) தலைவருக்கும் , உறுப்பினர்களுக்கும் அளிக்க வேண்டிய ஊதியமும் , 
படிகளும் அவர்களின் சேவையின் பிற நிபந்தனைகளும் , முறைகளும் நிர்ணயம் 
செய்யப்படும் விதமாக இருக்கவேண்டும் . 

5 . குழுவின் அலுவலர்களும் பிற ஊழியர்களும் . - (1) குழுவின் செயல் 
திறனுடைய செயல்பாடுகளுக்கு தேவையென கருதுகின்ற அலுவலரையும் , 
ஊழியரையும் அரசு அளிக்க வேண்டியதாகும் . 

( 2 ) குழுவின் தேவைக்காக நியமனம் செய்யப்பட்ட அலுவலர்களுக்கும் 
பிற ஊழியர்களுக்கும் அளிக்க வேண்டிய ஊதியமும் படிகளும் அவரின் 
சேவை ஏற்பாடுகளும் , முறைகளும் நிர்ணயிக்கப்படும் வகையில் இருக்க 
வேண்டியதாகும் . 

6. ஊதியமும் , படிகளும் நிர்வாக அளவிலான செலவுகளும் மானியத் 
தொகையிலிருந்து அளிக்கவேண்டும் . -- தலைவருக்கும் , உறுப்பினர்களுக்கும் 
அளிக்க வேண்டிய ஊதியமும் , படிகளும் பிரிவு 5- ன் துணைப்பிரிவு (1) - ல் 
குறிப்பிட்டுள்ள அலுவலர்களுக்கும் பிற ஊழியர்களுக்கும் அளிக்க வேண்டிய 
ஊதியமும் , படிகளும் , ஓய்வூதியமும் உட்பட்டுள்ள நிர்வாக அளவிலான 
செலவுகளும் பிரிவு 15 - ன் துணைப்பிரிவு (1) - ல் குறிப்பிட்டுள்ள மானியத் 
தொகையில் இருந்து அளிக்கவேண்டியதாகும் . 

7 . காலியிடங்கள் போன்றவை குழுவின் நடவடிக்கைகளுக்கு செல்லு 
படியாகாததாக இராது . -- குழுவை உருவாக்குவதிலுள்ள குறைபாடினாலோ , 
ஏதேனும் வகையில் குழுவில் நிலைநிற்கின்ற காலியிடத்தாலோ குழுவின் 
ஏதேனும் செயல்பாட்டையோ, நடவடிக்கை முறைகளையோ செல்லு 
படியாகாததாக இராது . 

8 . நடவடிக்கை முறையை குழு ஒழுங்குமுறைப்படுத்த வேண்டியதாகும் . -- (1) 
தலைவர் சரியென்று கருதுகின்ற அத்தகைய நேரத்திலும் , இடத்திலும் 
தேவையென்று கருதும்போதெல்லாம் , குழு கூட்டம் கூட வேண்டியதாகும் . 


20 


எனில் , குறைந்தது மூன்று மாதத்திற்கு ஒரு முறையாவது அத்தகைய 
கூட்டம் கூட வேண்டியதாகும் . 


( 2 ) குழுவிற்கு அதற்கு சொந்தமான நடவடிக்கை முறை களை 
ஒழுங்குபடுத்துவதற்கான அதிகாரம் உடையதாக இருக்கும் . 

( 3) குழுவின் எல்லா உத்தரவுகளும் , தீர்மானங்களும் உறுப்பினர் - செயலர் 
அதிகாரப்படுத்த வேண்டியதாகும் . 

( 4 ) குழுவின் கூட்டத்தொடருக்கான குறைந்த எண்ணிக்கை நபர்கள் 
இரண்டாக இருக்கவேண்டும் . 

அத்தியாயம் III 
குழுவின் அதிகாரங்களும் பொறுப்புகளும் 


9 . குழுவின் பொறுப்புகள் . - குழு பின்வரும் பொறுப்புகளை நிர்வகிக்க 
வேண்டியதாகும் , அதாவது , 

( எ ) மாநிலத்தில் சிறுபான்மையோர்களின் மேம்பாட்டில் ஏற்பட்டுள்ள 
முன்னேற்றத்தை மதிப்பீடு செய்தல் ; 

( பி ) கேரளத்தில் சிறுபான்மையோர்களின் நலத்திற்கும் , பாதுகாப்பிற்கும் , 
வலுப்படுத்துவதற்கும் , இந்தியாவின் அரசியலமைப்பிலோ அல்லது பிற 
ஏதேனும் சட்டத்தின் அடிப்படையிலோ அரசின் ஏதேனும் உத்தரவின் 
அடிப்படையிலோ, ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடு 
களின் செயல்முறைகளை ஆய்வு செய்யவும் , கண்காணிப்பிற்கு உட்படுத்தவும் 
செய்தல் ; 

(சி ) சிறுபான்மையோர்களுக்கு சமூக, பொருளாதார , கல்வி மற்றும் 
மொழியளவிலான உரிமைகள் , பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் சலுகைகள் 
இழக்க செய்வது குறித்துள்ள தனிப்பட்ட புகார்கள் மீது ஆய்வு நடத்தி 
அத்தகைய காரியங்களை அதற்குத்தகுந்த அதிகார நிறுவனங்களின் கவனத்திற்கு 
கொண்டு வரவும் தீர்வு நடவடிக்கைகளை பரிந்துரை செய்யவும் அவற்றைக் 
குறித்த தொடர் நடவடிக்கைகளை மேற்பார்வை செய்யவும் வேண்டும் ; 

( டி ) சிறுபான்மையோரின் கல்வி மற்றும் சமூகப் பொருளாதார 
மேம்பாட்டிற் குரிய திட்ட நடவடிக்கைகளில் பங்கு வகிக்கவும் , செயல் 
திறனுடைய அறிவுரை கூறவும் செய்தல் ; 

( இ ) சிறுபான்மையோர்களின் கல்வி மற்றும் சமூக பொருளாதார மேம் 
பாட்டிற்கும் , நலத்திற்கும் பாதுகாப்பிற்குமான நடவடிக்கைகளும் பாதுகாப்பு 
ஏற்பாடுகளும் சிறப்பாக நடைமுறைப்படுத்துவதற்காக அரசு கைகொள்ள 
வேண்டிய நடவடிக்கைகள் பரிந்துரை செய்வதற்கும் வருடத்திற்கோ, குழுவிற்கு 
சரியென்று தோன்றுகின்ற அப்படியுள்ள பிற நேரங்களிலோ அரசிற்கு 
அறிக்கை அளிக்கவும் அவை குறிப்பிட்ட நேரத்திற்குள் நடைமுறைப்படுத்தப் 
படுகிறதா என்று கண்காணிக்கவும் செய்யவேண்டும் . 


21 


( எஃப் ) சிறுபான்மையோருக்கு எதிரான பாகுபாடுகளிலிருந்து உருவாகின்ற 
பிரச்சனைகளை ஆய்விற்கு உட்படுத்தவும் அவற்றை நீக்குவதற்கான நடவடிக்கை 
களுக்கு பரிந்துரை செய்யவும் செய்தல் ; 


( ஜி ) சிறுபான்மையோர்களின் சமூகப்பொருளாதார மற்றும் கல்வி 
அளவிலான முன்னேற்றத்துடன் தொடர்புடையதோ பிரச்சனைகள் குறித்து 
கல்வி , ஆய்வு , பகுப்பாய்வு போன்றவை நடத்துவதோ , செமினார் , சிம்போசியம் , 
அறிவூட்டுதல் , வகுப்புகள் போன்றவற்றை நடத்துதல் ; 


( ஹெச் ) சிறுபான்மையோர் தொடர்பாக அரசு எடுக்க வேண்டிய 
சரியான நடவடிக்கைகளை பரிந்துரை செய்தல் ; 


( ஐ ) சிறுபான்மையோர் தொடர்புள்ள ஏதேனும் காரியத்தை குறித்து , 
சிறப்பாக அவர் எதிர்கொள்கின்ற துன்பங்களும் அதன் தீர்வுக்கான 
நடவடிக்கைகள் குறித்து , அரசிற்கு காலாகாலங்களிலே அல்லது தனிப்பட்ட 
முறையிலோ அறிக்கை சமர்ப்பித்தல் ; 


( ஜெ ) சிறுபான்மையோரின் பாதுகாப்பும் , நலமும் மேம்பாடு மற்றும் 
முன்னேற்றம் சம்மந்தப்பட்டு நிர்ணயிக்கப்படும்படியான பிற பொறுப்புகள் 
செயல்படுத்தல் ; 


( கெ ) பலவிதமான தொழில் திட்டங்களிலும் சமூக மேம்பாட்டு 
திட்டங்களிலும் சிறுபான்மையோருக்கான மக்கள் பிரதிநிதித்துவ விகிதத்தை 
உறுதிப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்கவேண்டும் ; 


( எல் ) சமுதாய பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்பு அதிகம் உள்ள 
இடங்களில் சட்ட ஒழுங்கு முறை திறமையுடன் செயல்படுகிறது என்று 
உறுதிப்படுத்தவும் தவறுதல்களை அரசின் கவனத்தில் கொண்டுவரவும் 
வேண்டும் ; 


( எம் ) சிறுபான்மையோர் தொடர்பாக அரசால் ஒப்படைக்கப்படுகின்ற 
பிற ஏதேனும் காரியம் செய்தல் ; 

10 . சிறுபான்மையோர் சமுதாய சான்றிதழ் அளிக்கப்படுவதற்கான 
கண்காணிப்பு : - மாநிலத்தில் வசிக்கும் சிறுபான்மையோர் சமுதாயத்தினருக்கு 
அரசால் நிர்ணயம் செய்யப்படும் முறையிலும் , படிவத்திலும் சிறுபான்மை 
சமுதாய சான்றிதழ்கள் அளிப்பதில் துன்பம் ஏற்படுவதான ஏதேனும் காரியம் 
குழுவின் கவனத்தில் வரும்பட்சம் குழு அரசிற்கு அறிக்கை செய்யவும் 
தீர்வுகாண பரிந்துரை செய்ய வேண்டியதாகும் . 


22 


11. அறிக்கை வைத்தல். - மாநில அரசு , பிரிவு ( 9)- ன் உட்பிரிவு ( இ ) - ல் 
குறிப்பிட்டபடியுள்ள அறிக்கைகள் , அதன்மீது மேற்கொண்டதோ அல்லது 
மேற்கொள்வதற்கு எண்ணமுள்ளதோஆன நடவடிக்கைகளையும் , பரிந்துரைகள் 
பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்குரிய காரணங்கள் ஏதேனும் உண்டெனில் 
அதையும் விளக்கப்படுத்தி கொண்டு , சட்டப்பேரவை முன்பு சமர்ப்பிக்க 
வேண்டும் . 

12 . குழுவின் அதிகாரங்கள் - (1) குழு , பிரிவு 9- ன் படியுள்ள அதன் 
பொறுப்புகளை செயல்படுத்தும்போது , ஒரு வழக்கு விசாரணை செய்கின்ற ஒரு 
உரிமைஇயல் நீதிமன்றத்திற்குரிய எல்லா அதிகாரங்களும் , சிறப்பாக பின்வரும் 
காரியங்கள் தொடர்பாக இருக்கும் , அதாவது , 

( எ ) மாநிலத்தின் எந்த பகுதியிலிருந்தும் எந்த ஒரு நபரையும் 
அழைத்துவரச்செய்து , ஆஜராவது உறுதி செய்யவும் , உறுதிமொழியின்மீது 
அவரை விசாரணை செய்யவும் செய்தல் ; 

( பி ) ஏதேனும் ஆவணம் கண்டெடுப்பதற்கும் , ஆஜர்படுத்துவதற்கும் , 
தேவைப்படுதல் ; 

(சி ) உறுதிமொழியின்மூலம் சாட்சியம் உறுதி செய்தல் ; 

( டி ) ஏதேனும் நீதிமன்றத்தில் இருந்தோ அல்லது அலுவலகத்தில் 
இருந்தோ வேறு நிறுவனங்களிலிருந்தோ ஏதேனும் பொது ஆவணமோ 
அல்லது அதன் நகலோ தேவைப்படுதல் ; 


( இ ) சாட்சிகளை விசாரணைசெய்யவும் , பதிவேடுகளை பரிசோதனை 
செய்யவும் செய்தல் ; 


( எப் ) நிர்ணயிக்கப்படுகின்ற பிற ஏதேனும் காரியங்கள் . 


( 2 ) நிலவிலுள்ள ஏதேனும் சட்டத்தின் கீழ் தனக்கு சிறப்பு அதிகார 
முண்டு என்று ஒரு நபரால் எழுப்பப்படுகின்ற அவகாசப் போராட்டத்திற்கு 
உட்பட்டு , குழுவின் கருத்தில் , விசாரணையின் விஷயத்திற்கு அடிப்படை 
யானதோ அல்லது முக்கியமானதோஆன ஏதேனும் காரியமோ, விஷயமோ 
சம்மந்தப்பட்ட விவரங்கள் அளிப்பதற்கு எந்த ஒரு நபரிடமும் தேவைப் 
படுவதற்கு குழுவிற்கு அதிகாரமுள்ளதும் அவ்வாறு தேவைப்படும் நபர் 1860 - ல் 
இந்திய தண்டனைச் சட்டவிதித்தொகுப்பின் (1860 - ன் 45 -வது மத்தியச்சட்டம் ) 
பிரிவு 176 மற்றும் 177 - ன் கருத்துக்குள் உட்படுவதும் அப்படிப்பட்ட 
விவரங்களை அளிப்பதற்கு சட்டப்படி கடமைப்பட்டவர் என்று கருதப்பட 
வேண்டியதாகும் . 


23 


(3 ) குழுவோ அல்லது கஸடட் அலுவலர் பதவிக்கு குறையாமலுள்ள 
இதற்காக குழு தனியாக அதிகாரப்படுத்தியுள்ள பிற ஏதேனும் அலுவலரோ , 
விசாரணையில் இருக்கின்ற விஷயத்துடன் தொடர்புடைய ஆவணங்களை 
கண்டடையலாம் என்று நம்புவதற்குரிய காரணமுண்டெனில் நிர்ணயிக்கப் 
படுகின்ற நேரத்தில் எந்த ஒரு கட்டிடத்திலோ, இடத்திலோ நுழைவதற்கும் 
அத்தகைய எந்த ஒரு ஆவணத்தையும் , கைப்பற்றவோ அல்லது அவற்றின் 
முக்கிய பாகங்களோ, நகல்களோ 1973- ன் குற்றவியல் நடவடிக்கை சட்ட 
விதித்தொகுப்பின் (1974ன் 2-வது மத்தியச்சட்டம் ) பிரிவு 100- ன் ஏற்பாடுகளுக்கு 
உட்பட்டு, அவை பாகமாக இருக்கும் காலயளவிற்கு எடுக்க வேண்டியதாகும் . 

( 4) குழுவை ஒரு உரிமை இயல் நீதிமன்றமாக கருதப்பட வேண்டியதும் 
1860 - ன் இந்திய தண்டனைச்சட்ட விதித்தொகுப்பின் ( 1860 - ன் 45-வது மத்தியச் 
சட்டம் ) 175 , 178 , 180 , 228 போன்ற பிரிவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ள குற்றம் 
குழுவின் முன்னிலையில் செய்யப்பட்டுள்ளபோது , 1973 - ன் குற்றவியல் 
நடவடிக்கை சட்ட விதித்தொகுப்பில் ( 1974 - ன் 2 - வது மத்தியச்சட்டம் ) 
குறிப்பிட்டபடி குற்றம் சாட்டப்பட்டவரின் அறிக்கையும் குற்றம் செய்ய 
தூண்டிய காரணங்களும் குறிப்பிட்ட பிறகு, அதை விசாரணை செய்ய 
பொறுப்புடைய நடுவருக்கு கைமாற்றம் செய்யப்பட வேண்டியதும் , நடுவர் 
அது 1973 - ன் குற்றவியல் நடவடிக்கை சட்டத்தொகுப்பின் ( 1974 - ன் 2- வது 
மத்தியச்சட்டம் ) பிரிவு 346 - ன்படி அவருக்கு கைமாற்றம் செய்யப்பட்டது 
என்பது போல் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எதிராக உள்ள புகாரை 
கேட்பதற்கான நடவடிக்கை தொடர வேண்டியதுமாகும் . 

(5 ) பிரிவு 9 - ன்படி குழுவின் முன்புள்ள எல்லா நடவடிக்கைகளும் , 
1860 - ன் இந்திய தண்டனைச்சட்ட விதித்கொகுப்பின் ( 1860 - ன் 45-வது மத்தியச் 
சட்டம் ) பிரிவு 196 - ன் நோக்கங்களுக்காக பிரிவுகள் 193 , 228 போன்றவற்றில் 
விளக்க வரம்பிற்கு உட்பட்டு வருகின்ற சட்ட நடவடிக்கைகளாக கருதப்பட 
வேண்டியதும் , 1973 - ன் குற்றவியல் நடவடிக்கைச் சட்ட விதித்தொகுப்பு 
( 1974 - ன் 2-வது மத்தியச்சட்டம் ) XXVI - ம் அத்தியாயத்தின்பிரிவு 195 - ன் எல்லா 
தேவைகளுக்காகவும் குழுவை ஒரு உரிமை இயல்நீதிமன்றமாக கருதப்பட 
வேண்டும் . 

( 6 ) குழுவிற்கு , விசாரணை சம்மந்தப்பட்ட சாட்சிகளின் தேவைக்காக 
மாநில அரசின் எந்த ஒரு அலுவலரின் அல்லது விசாரணை முகமையின் 
சேவையை உபயோகப்படுத்தலாம் . 

( 7) துணைப்பிரிவு 6 -ன்படி எந்த ஒரு அலுவலர் அல்லது விசாரணை 
முகமையின் சேவை உபயோகப்படுத்தப்பட்டுள்ளதோ , அந்த அலுவலர் 
அல்லது முகமையோ அது தொடர்பான விசாரணை நடத்தி சாட்சி 
விசாரணை நடத்த வேண்டியதும் , அதன் மீதுள்ள அறிக்கைகுழு இதற்காக 
நிச்சயம் செய்கின்ற காலவரம்பிற்குள் , குழுவிற்கு அளிக்கவும் வேண்டும் . 


24 


( 8 ) துணைப்பிரிவு ( 7 )- ன்படி அளிக்கப்பட்டுள்ள அறிக்கையில் வந்து 
சேர்ந்துள்ள ஏதேனும் தீர்மானம் அல்லது அறிக்கையில் உள்ள துல்லியம் 
சம்மந்தப்பட்டு குழு சுயமாக திருப்தி அடைய வேண்டியதும் , இந்த நோக்கத் 
திற்கு சாட்சி விசாரணை நடத்தியோ அதற்கு உதவி செய்ததோஆன நபரின் 
விசாரணை உட்பட்ட அதற்கு பொருத்தமென்று தோன்றுகின்ற விசாரணை 
நடத்த வேண்டியதாகும் . 


13 . தனிநபர்கள் குழுவிற்கு அளிக்கின்ற விவரங்கள் - ஒரு நபர் விசாரணை 
செய்யப்படும்போது குழுவின் முன்பு அந்த நபர் சம்மந்தப்பட்டு நல்குகின்ற 
விவரங்கள் , அத்தகைய வாக்குமூலம் வழியாக தவறாக விசாரணை அளித்ததற்குரிய 
குற்றச்சாட்டு தொடர்பான நடவடிக்கை தவிர , ஏதேனும் உரிமையியல் 
நீதிமன்றத்திலோ, குற்றவியல் நீதிமன்றத்திலோ உள்ள நடவடிக்கைகளில் 
மேற்குறிப்பிட்ட நபருக்கெதிராக உபயோகிப்பதற்கு முடியாது . எனில் , அந்த 
வாக்குமூலம் , 

( எ ) குழு அந்த நபருடன் பதில் கூறுவதற்கு தேவைப்பட்ட ஒரு 
வினாவிற்குரிய பதிலாக தரப்பட்டது ; அல்லது 

( பி ) விசாரணை நடத்துகின்ற விஷயத்தில் முக்கியமானது ; ஆக 
இருக்கவேண்டும் . 


14 . தீமை ஏற்படுத்தும் விதம் பாதிப்பை ஏற்படுத்துவதற்குரிய நபர்களை 
விசாரணை செய்யவேண்டுமென்று . -- விசாரணையின் ஏதேனும் கட்டத்தில் 
குழுவிற்கு 

( எ ) ஏதேனும் நபரின் குணங்களை குறித்து விசாரணை நடத்த 
வேண்டியது தேவையென்ற கருத்து உண்டெனில் ; அதாவது , 

( பி ) விசாரணை மூலம் ஏதேனும் நபரின் புகழுக்கு தீங்கு ஏற்படுத்தும் 
விதத்தில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என கருதப்பட்டால் ; 

விசாரணையில் அந்த நபரிடம் கேட்பதற்கும் அவரின் 
எதிர்ப்புக்குமுரிய சாட்சிகளை முன்னிலைப்படுத்துவதற்கும் அவர் பரிந்துரையின் 
மீது அவ்வாறு தேவைப்படும் எனில் நடவடிக்கைகள் இன்கேமரா ஆக 
நடத்துவதற்கும் நியாயமான வாய்ப்பு அளிக்க வேண்டியதாகும் . 


அத்தியாயம் IV 
நிதி , கணக்குகள் மற்றும் தணிக்கை 


15 . அரசிடமிருந்துள்ள மானியம் . -- (1) அரசு , மாநில சட்டப்பேரவையில் 
இதற்காக சட்டத்தின் வாயிலாக அவ்வப்போது நிதி வினியோகம் நடத்திய 
பிறகு, இந்த சட்டத்தின் தேவைகளுக்காக வினியோகப்படுத்துவதற்காக 
தேவையென்று கருதும்படியான தொகை மானியமாக குழுவிற்கு அளிக்க 
வேண்டியதாகும் . 


G . 15 / 2016/ S - 24 . 


25 


10 


( 2 ) குழுவிற்கு இந்த அவசரச்சட்டத்தின் கீழ் உள்ள பொறுப்புகளை 
நடைமுறைப்படுத்துவதற்கு அதற்கு தேவையென்று தோன்றுகின்ற தொகை 
மானியத்தில் இருந்து செலவழிக்கவும் அப்படியுள்ள தொகை துணைப்பிரிவு 
(1)- ல் குறிப்பிடப்பட்டுள்ள மானியத்திலிருந்து அளிக்க வேண்டிய செலவாக 
கருதப்பட வேண்டியதுமாகும் . 

16. கணக்குகளும் , தணிக்கையும் - (1 ) குழு , சரியான கணக்குகளும் , பிற 
முக்கிய பதிவேடுகளையும் பாதுகாக்க வேண்டியதும் , நிர்ணயிக்கப்படலாமெனும் 
அத்தகைய படிவத்தில் கணக்குகளின் ஒரு ஆண்டறிக்கை தயாராக்க 
வேண்டியதுமாகும் . 

( 2) குழுவின் கணக்குகள் , இதற்காக மத்திய அரசு கணக்குத் தணிக்கைத் 
தலைவர் பொறுப்பளித்த தணிக்கையர் வருடந்தோறும் தணிக்கை செய்ய 
வேண்டியதாகும் . 

(3 ) தணிக்கை செய்ய வேண்டியதன் தேவைக்காக குழுவின் எல்லா 
கணக்குகளும் பிற பதிவேடுகளும் தணிக்கையாளருக்கு அளிக்க வேண்டியதாகும். 

17 . தணிக்கை அறிக்கை சட்டப்பேரவை முன்பாக தாக்கல் செய்ய 
வேண்டுமென்று : - தணிக்கை அறிக்கைகள் அளித்து முடிந்தால் , முடிந்த அளவு 
விரைவில் , அரசு அவற்றை சட்டப்பேரவை முன்பாக தாக்கல் செய்ய வேண்டும் . 

18 . ஆண்டறிக்கை. - குழு , முந்தைய நிதி ஆண்டில் அதன் செயல்பாடுகளின் 
முழுவிவரத்தை அளிக்கின்ற ஆண்டறிக்கை ஒவ்வொரு நிதி ஆண்டிற்கும் 
நிர்ணயிக்கும்படியான அத்தகைய படிவத்திலும் , நேரத்திலும் , தயாராக்க 
வேண்டியதும் அதன் ஒரு நகல் அரசிற்கு நேரிடையாக அனுப்ப 
வேண்டியதாகும் . 


அத்தியாயம் V 


பலவகை 


19 . குழுவின் தலைவரும் , உறுப்பினர்களும் , ஊழியர்களும் , பொதுப் 
பணியாளராக இருக்கவேண்டும் . -- குழுவின் தலைவரும் , உறுப்பினர்களும் , 
ஊழியர்களும் 1860- ன் இந்திய தண்டணைச்சட்ட விதித்தொகுப்பின் ( 1860- ன் 
45-வது மத்தியச்சட்டம் ) பிரிவு 21- ன் பொருள் வரம்பிற்குள் வருகின்ற பொது 
பணியாளராக கருதப்படவேண்டும் . 


20 . விதிகளை உருவாக்குவதற்கான அதிகாரம் . - (1) அரசிற்கு , அரசிதழ் 
அறிக்கை வழியாக , இந்த சட்டத்தின் தேவைகளை நடைமுறைப்படுத்துவதற்காக , 
பிற்கால பலனுடனோ அல்லது ஒரு முற்கால பலனுடனோ விதிகளை 
உருவாக்கலாம் . 


26 


(2 ) அத்தகைய விதிகளை, குறிப்பாக மேற்குறிப்பிட்ட அதிகாரங்களின் 
கருத்துகளுக்கு கேடு விளைவிக்காமலும் , பின்வரும் அனைத்தும் அல்லது 
ஏதேனும் காரியங்களுக்காக ஏற்பாடு செய்யலாம் , அதாவது , 

( எ ) பிரிவு (4)- ன் துணைப்பிரிவு (5)- ன்படி , தலைவரும் , உறுப்பினர்களும் , 
பிரிவு (5)- ன் துணைப்பிரிவு (2)- ன்படி அலுவலர்களுக்கும் , பிற ஊழியர்களுக்கும் 
அளிக்க வேண்டிய ஊதியமும் , படிகளும் அவர்களின் சேவை தொடர்பான 
பிற நிபந்தனைகளும் , ஏற்பாடுகளும் ; 

( பி ) பிரிவு 10 - ன் அடிப்படையில் மாநில அரசு , சிறுபான்மையோர் 
சமுதாய சான்றிதழ் அளிக்க வேண்டிய முறையும் , படிவமும் ; 

(சி ) பிரிவு 12 - ன் உட்பிரிவு ( எஃப் ) - ன் கீழுள்ள வேறு ஏதேனும் 
காரியம் ; 


( டி ) பிரிவு 16 - ன் துணைப்பிரிவு 1 - ன் அடிப்படையில் தயார் செய்ய 
வேண்டிய கணக்குகளின் ஆண்டறிக்கை படிவம் ; 

( இ ) பிரிவு 18- ன்படி ஆண்டறிக்கை தயாராக்க வேண்டிய படிவமும் , 
நேரமும் ; 

( எஃப் ) நிர்ணயம் செய்ய வேண்டியதோ அல்லது நிர்ணயிக்கப் 
படுகின்றதோ ஆன பிற ஏதேனும் காரியங்கள் 

(3 ) இந்த சட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட எந்த ஒரு 
விதியும் அது உருவாக்கிய பிறகு முடிந்த அளவு விரைவில் , சட்டப்பேரவை 
கூட்டத்தொடர் நடைபெற்று கொண்டிருக்கும்போது அதன் முன்பாக , ஒரு 
கூட்டத்தொடரிலோ, தொடர்ந்து வருகின்ற இரண்டு கூட்டத்தொடர்களிலோ 
உட்பட்ட , மொத்தம் பதிநான்கு தின கால அளவிற்கு வைக்கவேண்டியதும் , 
அதன்படி அது எந்த கூட்டத்தொடரில் வைக்கப்படுகின்றதோ அந்த கூட்டத் 
தொடரோ, தொடர்ந்து வரும் கூட்டத்தொடரோ முடிவடைவதற்கு முன்பு 
சட்டப் பேரவை மேற்குறிப்பிட்ட விதியில் ஏதேனும் உருவமாற்றம் 
ஏற்படுத்தவோ அல்லது அந்த விதி உருவாக்க வேண்டியதில்லையென்று 
தீர்மானம் செய்யும்பட்சம் , அந்த சட்டத்திற்கு அதற்குப்பிறகு , அதது காரியம் 
போல , அப்படி உருவமாற்றம் ஏற்படுத்தப்பட்ட வடிவத்தில் மட்டுமே அமலில் 
இருக்கவோ அல்லது அமலிலும் இல்லாமல் இருக்கவோ செய்யும் . எனினும் , 
அப்படியுள்ள ஏதேனும் உருவமாற்றம் செய்தலோ, இரத்தாதலோ அந்த 
சட்டப்படி முன்பு செய்துள்ள ஏதேனும் காரியத்தின் செல்லுபடிக்கு தீங்கு 
விளைவிக்காத விதத்தில் இருக்க வேண்டியதாகும் . 


27 ) 


12 


21. இடர்களை நீக்கம் செய்வதற்கான அதிகாரம் . -- (1) இந்த சட்டத்தின் 
ஏற்பாடுகள் நடைமுறைப்படுத்துவதில் ஏதேனும் இடர்பாடுகள் ஏற்படும்போது , 
அரசிற்கு , அரசிதழில் வெளியிடப்பட்ட ஆணையின் மூலம் , அத்தகைய 
இடர்பாடுகளை நீக்கம் செய்வதற்காக தேவையென்றோ, உகந்ததென்றோ 
அதற்கு தோன்றுவதும் இந்த சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு எதிரானது 
இல்லாததுமான நிபந்தனைகளை உருவாக்கலாம் . 


எனினும் அத்தகைய எந்த ஒரு ஆணையும் இந்த சட்டத்தின் ஆரம்ப 
தேதி முதல் இரண்டு வருட கால அளவிற்கு வெளியிடப்படக் கூடாததாகும் . 


(2 ) இந்த பிரிவின்கீழ் வெளியிடப்பட்ட ஒவ்வொரு ஆணையும் அது 
வெளியிடப்பட்ட பிறகு , முடிந்த அளவு விரைவில் , சட்டப்பேரவை முன்பாக 
தாக்கல் செய்யவேண்டும் . 


22 . இரத்தாதலும் தவிர்ப்பும் . - (1) 2013 - ன் கேரள மாநில சிறுபான்மையோர் 
குழு அவசரச்சட்டம் ( 2013 - ன் 44 ) இதன் மூலம் இரத்து செய்யப்படுகிறது . 


( 2 ) அவ்வாறு இரத்து செய்யப்பட்ட போதிலும் , மேற்குறிப்பிட்ட 
அவசரச்சட்டத்தின்படி மேற்கொண்டதோ மேற்கொண்டதாக கருதப்படுவதோ 
ஆன ஏதேனும் செயலோ , எடுக்கப்பட்டதோ , எடுக்கப்பட்டதாக கருதப் 
படுவதோஆன ஏதேனும் நடவடிக்கையோ இந்த சட்டத்தின் அடிப்படையில் 
மேற்கொண்டதாகவோ , எடுத்ததாகவோ கருதப்படவேண்டும் . 


28 


